ந 
ஈநீவேங்கடேச 


(ஸ்தோத்ரம்‌, ப்ரபத்தி, மங்களாசாஸனங்களுடன்‌) 


மூற்வாஸராகவாசாரியர்‌, எம்‌.ஏ. 


வெளியீடு : 
திருமலை திருப்பதி தேவஸ்தானம்‌, திருப்பதி 
1999 


All Rights Reserved 
By 


Tirumala Tirupati Devasthanams 
Tirupati. 


SRI VENKATESA SUPRAPATHAM (TAMIL) 


Author: SRINIVASA RAGHAVACHARIAR, MA., 


T.T.D. Religious Publications Series No. 456 


Tenth Edition : 1999 


Copies : 20,00 


Published by : 


Dr. 1.7 Subba Rao, LA.S., 
Executive Officer, 
T.T. Devasthanams, 1 rupati 


Printed at : 


Keerthi Offset, Tirupati on behalf of TTD. 


முன்னுரை 


தெய்வமே இல்லையென்பர்‌ சிலர்‌. இருக்கின்‌ 
றது ஆயின்‌ அது கோயிலில்‌ ஒர்‌ தறிப்பிட்ட ௨௫ 
வத்தில்‌ இருக்கின்றது என்பதில்லை யென்பர்‌ சிலர்‌. நம்‌ 
போன்ற விக்ரஹாராதகர்கட்கு இருவரும்‌ ஒருவரே. “தெய்‌ 
வம்‌ இல்லை யென்பவர்களை ஆஸ்திகவாதம்‌ செய்து 
தம்மால்சீர்திருத்த மூடியும்‌. அதுபோல்‌ விக்ரஹாராதன 
வாதம்‌ செய்து, “தெய்வம்‌ விக்ரஹத்தில்‌ இல்லை யென்‌ 
பவர்களையும்‌ சீர்திருத்த முடியும்‌. ஆனால்‌ அவ்வாறு 
செய்வதற்கு நமக்கு அனுகூலமான சூழ்நிலையொன்று 
இருக்கவேண்டும்‌. அதுதான்‌ விறுப்பு வெறுப்பில்லா 
நிலை. அதுதான்‌ இக்காலத்திவில்லை. 


உண்மையில்‌ தூங்குகன்றவனை எழுப்பிவிடலாம்‌. 
தூங்குவதாகப்‌ பாவனை செய்பவனை அவ்வாறு 
எளிதில்‌ எழுப்பிவிடல்‌ முடியாது. “தெய்வமில்லை, 
சிலையிலில்லை” என்று உண்மையிலேயே தம்பிவிட்‌ 
டவளை, விருப்பு வெறுப்பில்லாத நடுநிலையி லுள்ள 
வனை நாம்‌ நல்வழிக்கு எளிதில்‌ திருப்பலாம்‌. தெரிந்து 
வாதம்‌ செய்வபவனைத்‌ திருப்பமுடியாது. அதனால்‌ 
தோல்வியுறுகின்றோம்‌. 


ஆனால்‌ தஇிருவேங்கடமுடையான்‌ அத்தகைய மூர்க்‌ 
களையும்‌ அடக்கி ஆட்கொள்கிறான்‌. மூடர்களையும்‌ 
மயக்கி நல்வழியில்‌ செலுத்துகிறான்‌. வாழ்நாளில்‌ ஒரு 
முறை திருவேங்கடமுடையான்‌ திருமுன்னிலையில்‌ சில 
நிமிஷங்கள்‌ நின்று ஸேவித்தவன்‌ ஒருவனும்‌ நாஸ்திக 
வாதத்தைத்‌ திரும்பிப்‌ பார்த்ததில்லை. ஒவ்வொருவனை 
யும்‌ தன்‌ -- முன்னிலைக்கு வரவழைத்து வணங்கச்‌ 
செய்து வேலைக்குக்‌ கூலி கொடுப்பது போல்‌ கோரிய 
பயன்களைக்‌ கொடுப்பது என்ற முறையைவிட்டு அவர 
வர்‌ செய்த நற்செயலான சில புண்ணியங்களுக்காகச்‌ 
சிற்சில சிறு பயன்களைக்‌ கொடுத்து தம்பிக்கையை 
யூட்டித்‌ தன்னிடமழைத்துத்‌ தன்‌ திருமேனியின்‌ அழ 


காலும்‌ தன்‌ குணங்களா னும்‌ தன்‌ பக்தர்களின்‌ உயர்‌ 
நிலையைக்‌ காட்டி மயக்கி நிலையான ஆஸ்திகத்தை 
ஆட்டி விடுகிறான்‌. தீராத நோய்‌ வாய்ப்பட்டவர்கள்‌, 
பரும்‌ விபத்தில்‌ சிக்கிக்கொண்டவர்கள்‌ முதலியவர்க 
ளின்‌ கனவில்‌ தோன்றிக்‌ கஷ்டத்தை நீக்கி அவர்களை 
நல்வழிப்படுத்தித்‌ தன்‌ கோயிலுக்கு அழைத்து நிலை 
யான பக்தர்களாக்கி விடுகிரன்‌. 


வெகு தூரத்திலிருந்து திருமலைக்கு வருபவர்‌ 
ஸ்வாமி புஷ்கரிணியில்‌ நீராடித்‌ தூயராய்‌ கோயில்‌ 
உள்ளே சென்று திருவேங்கடமுடையான்‌ திருமுன்பு 
நிற்பவர்‌, அப்பொழுது அங்கு ஸேவிக்கப்படும்‌ ஸ்றீவேங்‌ 
கடேச ஸுப்ரபாதம்‌, ஸ்ரீவேங்கடேச ஸ்தோத்திரம்‌ 
ஸ்ரீவேங்கடேச ப்ரபத்தி, ஸ்ரீவேங்கடேச மங்களாசாஸ 
னம்‌ என்னும்‌ இந்நான்கு ஸ்தோத்ரங்களையும்‌ காலை 
யில்‌ விச்வரூபதர்சன காலத்தில்‌ சாந்தமான சூழ்நிலை 
யில்‌ கேட்டு மெய்மறக்கன்றனர்‌. தங்களுக்கு அந்த 
ஸ்தோத்ரங்கள்‌ தெரியவில்லையே என்று ஏங்குகன்ற 
னர்‌. தெரிந்து கொள்ள விழைகின்றனர்‌. ஸ்தோத்ரம்‌ 
தெரிந்தவர்கள்‌ பொருள்‌ விளக்கத்தை வேண்டுகின்‌ றனர்‌. 
இத்தகைய பக்தர்களுக்கும்‌ இதரர்களுக்கும்‌ இப்புத்தகம்‌ 
உதவும்‌ என்று நம்புகிறோம்‌. இந்த ஸ்தோத்ரங்களை 
ஒவ்வொரு நாளும்‌ அநுஸந்தித்துத்‌ திருவேங்கடமுடை 
யான்‌ திருவருளுக்குப்‌ பாத்திரமாவோம்‌. 


ஆர்‌. ஸ்ரீநிவாஸராகவாசாரியர்‌, எம்‌.ஏ. 
உரையாளர்‌ 


தூற்பொருள்‌ விளக்கம்‌ 


ஸாப்ரபாதம்‌ 


திருவேங்கடவனைத்‌ துயிலெழுப்புதல்‌ நூற்பொ 
ருள்‌. இருபத்தொன்பது சுலோகங்கள்‌ இந்நூலில்‌ 
உள்ளன. 


சுலோகம்‌ 1-ல்‌ இராமனாகவும்‌ 2-ல்‌ கோவிந்தனாக 
வும்‌ விளித்துத்‌ திருவேங்கடமுடையான்‌ துயிலெழுப்‌ 
பப்படுகிறுள்‌. அதற்கடுத்த 3,4-ல்‌ ஸ்ரீமகாலக்ஷ்மி துயி 
லெழுப்பப்படுகிறான்‌. 5வது சுலோகத்திலிருந்து இரு 
வேங்கடமுடையான்‌ துயிலெழுப்பப்படுகிறுன்‌. அத்ரி 
முதலிய மஹரிஷிகள்‌, பரமசிவன்‌ முதலிய தேவர்கள்‌ 
வந்து ஸேவைக்குக்‌ காத்திருப்பதாக 5, 6-வது சுலோ 
கங்கள்‌ கூறுகின்றன. 7-ல்‌ காற்று, 8-ல்‌ கிளிகள்‌, 9-ல்‌ 
நாரதர்‌, 10-ல்‌ வண்டினங்கள்‌, 11-ல்‌ தயிர்க்‌ குடம்‌, 12-ல்‌ 
வண்டினங்களின்‌ இனிய ஓசை, 1க-ல்‌ அடியார்நிலை 
ஆகியன. முறையே வர்ணிக்கப்படுகின்றன. 15-ல்‌ 7 
மலைகள்‌, 16-ல்‌ திக்பாலகர்கள்‌, 17-ல்‌ ஆதிசேஷன்‌ முத 
வலியோர்‌, 18-ல்‌ நவக்ரஹங்கள்‌ 24-ல்‌ தசாவதாரங்கள்‌, 
25-ல்‌ திருமஞ்சன தீர்த்தம்‌ கொண்டு வரும்‌ அடியார்கள்‌ 
96ல்‌ மங்களாசாஸனம்‌ செய்யும்‌ ஸ்ரீவைஷ்ணவர்கள்‌, 
27-ல்‌ மங்களப்பொருள்களோடு வந்திருக்கும்‌ ஸ்நகஸந்த 
நாதி முனிவர்கள்‌ கூறப்பெறுனெ றனர்‌. 


ஸ்தோத்ரம்‌ 


திருவேங்கட னைப்‌ புகழ்தல்‌ நூற்பொருள்‌. பதி 
னொரு சுலோகங்கள்‌ இந்நூலில்‌ உள்ளன. 


முதல்‌ சுலோகத்தில்‌ திருவேங்கடமுூடையானுக்குத்‌ 
திருமகள்பால்‌ உள்ள கனிந்த காதலும்‌, 2-ல்‌ அயன்‌ 
முதலிய தேவரும்‌ எம்பெருமானைச்‌ சரண மடைகின்ற 


னர்‌ என்பதும்‌, 3-ல்‌ நாம்‌ செய்த தவறுகளை எம்பெ 
ருமான்‌ பொறுத்து மன்னித்துவிடும்‌ வகையும்‌, 4, 5-ல்‌ 


திருவேங்கடமுடையானைக்‌ காட்டிலும்‌ நாம்‌ அடையத்‌ 
தக்க வேறு பெரிய தெய்வம்‌ இல்லையென்பதுவும்‌, 
5-ல்‌ ஸரீகிருஷ்ணனே திருவேங்கடமுடையான்‌ என்ப 
துவும்‌ 6, 7, 8-இம்‌ மூன்று சுலோகங்களில்‌ ஸ்ரீராமனே 
திருவேங்கடமுடையான்‌ என்பதுவும்‌, ௨ல்‌ ஸ்ரீநிவாஸ 
ளைத்‌ தவிர வேறு தலைவன்‌ நமக்கில்லையென்ப 
துஒம்‌, 10-ல்‌ ஒருதரம்‌ வணங்கினாலே நாம்‌ கோரிய 
பயனைப்‌ பெறலாமென்பதுவும்‌, 11ல்‌ நாம்‌ செய்யும்‌ 
தவறுகளை மன்னித்துவிடுறொன்‌ எனபதுவும்‌ கூறப்‌ 
பெறுகின்றன. 


ப்ரபத்தி 
சரணாமடைதல்‌ தூற்பொருள்‌. பதினாறு சுலோகங்‌ 
கள்‌ இதந்தூலில்‌ உள்ளன. 


1-ல்‌ திருமகள்‌ வணக்கம்‌, 2 முதல்‌ 15 வரையில்‌ 
சரணாகதி, 18-ல்‌ நாம்‌ திருவேங்கடமுடையானுக்குத்‌ 
தொண்டு செய்தலெனும்‌ சரணாகதியின்‌ பயன்‌ என்ற 
இவ்விஷயங்கள்‌ முறையே கூறப்படுகின்றன. 


ப்பீகளனாசாஸணனைம்‌ 


எம்பெருமானுக்கு மங்களங்களை வேண்டுதல்‌ தற்‌ 
பொருள்‌. பதினான்கு சுலோகங்கள்‌ இந்தூலில்‌ உள்ளன. 
ம முதல்‌ 14 வரையிலுள்ள எல்லா சுலோகங்‌ 


களிலும்‌ “எம்பெருமானுக்கு மங்களம்‌ உண்டாகட்டு' 
மென்று வேண்டப்படுகிறது. 


ஸ்ரீவேங்கடேச 


8 ஸ்ரீவேங்கடேச 


உத்திஷ்ட நரசார்குரல கர்த்தவ்யம்‌ 
தைவமாஹ்நிகம்‌ 11 


லின்க்‌ Marz ப ராக | 
வனர அன்சர்‌ எள்‌ BE ॥ 


உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட 
கருடத்வஜ | 
உத்திஷ்டகமலாகாந்த த்ரைலோக்யம்‌ 


மங்களம்‌ குரு 12 


மாதஸ்ஸமஸ்தஜகதாம்‌ மதுகைடப. 3: 
வக்ஷ£விஹாரிணி மநோஹர திவ்யமூர்த்தே: | 
ஸ்ரீஸ்வாமிநி ச்ரிதஜந ப்ரியதாந லே 

ஸ்ரீவேங்கடேச தயிதே தவ ஸுப்ரபாதம்‌ | 3 


இச்லோகம்‌ வால்மீகியில்‌ உள்ளது. விச்வாமித்ரர்‌ 
வராமனை எழுப்பும்‌ சுலோகம்‌. 


ஸுப்ரபாதம்‌ 0 


இட 


ஸ்ரீவேங்கடேச 
ஸுப்ரபாதம்‌ 


ட்‌ அன. ௮ 


(1) கோசலை மனங்குளிர அவள்‌ மணிவயிறு 
வாய்த்தவனே! காலை வேளையாகிவிட்டது. நாம்‌ 
தினந்தோறும்‌ செய்ய வேண்டிய ஸந்த்யாவந்தனம்‌ முத 
லிய கருமங்களைச்‌ செய்ய வேண்டும்‌ . ஆதலின்‌ நீ 
(உன்‌ தம்பியுடன்‌) உறங்காதெழுந்தருள்வாயாக. 


குறிப்பு :- திருவேங்கடவனும்‌ இராமனும்‌ ஒரு 


வனே. 


(2) நீ கண்‌ விழிக்காவிடில்‌ மூவுலகங்களும்‌ செம்மை 
பெறாதழியும்‌. ஆதலின்‌ அவைகளை வாழ்விப்பதற்காக 
நீ திருக்கண்‌ மலர வேண்டும்‌. 


(3) அழகின்‌ மிகுதியால்‌ திருவேங்கடமுடையான்‌ 
திருவுள்ளத்தைக்‌ கவர்ந்து அவனுடைய திருமார்பில்‌ 
எப்பொழுதும்‌ இருந்து விளையாடக்கூடிய செல்வாக்கு 
திருமகளாயெ உனக்கு அவனிடத்தில்‌ உண்டு. எல்லா 
உலகங்களுக்கும்‌ தாயாகிய நீ இவ்வுலகத்தவர்களை 
உன்னை அண்டி வேண்டும்‌ பயன்கள்‌ அனைத்தையும்‌ 
கொடுக்கும்‌ இயல்புள்ளவளாயிருக்கிறாய்‌. நீ திருக்கண்‌ 
மலர வேண்டும்‌. 


தவ ஸாப்ரபாத மரவிந்தலோசநே 
பவது ப்ரஸந்த முகசந்தர மண்டலே I 
விதிசங்கரேந்த்ர வநிதாபிரர்ச்சதே 
வ்ருஷசைலநாததயிதே தயாநிதே 


அத்ரயாதி ஸப்தரிஷயஸ்ஸமுபாஸ்ய எுந்த்யாம்‌ 
ஆகாசஸிந்துகமலாநி மநோ ஹரரணி | 

ஆதாய பாதயுகமர்ச்சயிதும்‌ ப்ரபந்நா: 
சேஷாத்ரி சேகர விபோ தவ ஸுப்ரபாதம்‌ 14 


பஞ்சாதநாப்ஜபவ ஷண்முக வாள வாத்ய: 
த்சைவிக்ரமாதிசரிதம்‌ விபுதா: ஸ்துவந்தி | 
பாஷாபதி: படதி வாஸர சுத்திமாராத்‌ 

சேஷாத்ரி சேகர விபோ தவ ஸுப்ரபாதம்‌ 


Pg PIT Ppa agg 
aa ர இ ன்‌ 8 ந்து க்‌ 1 CRS 


க்ஷத்‌ ப்ரபுல்ல ஸரஸீருஹ நாரிகேல- 

தகத்குமாதி ஸும்தோஹர பாலிகாநாம்‌ | 
வாதி மந்த மதிலஸ்‌ ஸஹ திவ்யகந்தை: 

சேஷாத்ரி சேகச விபோ தவ ஸுப்சபாதம்‌ || 


7 


ஸுப்ரபாதம்‌ 1] 


(4) குளிர்ந்த கண்கள்‌, தெளிந்த முகம்‌, பற்றின 
வர்களிடத்தில்‌ அருள்‌ முதலிய உயர்ந்த குணங்களை 
உடைய உன்னிடத்தில்‌ திருவேங்கடமுடையான்‌ அன்‌ 
புடன்‌ இருக்கிரன்‌. இத்தகைய மேன்மை வாய்ந்த 
உன்‌ அருளைப்‌ பெற்று வாழ்வதற்காக ஸரஸ்வதியும்‌ 
பார்வதியும்‌ இந்த்ராணியும்‌ உன்னை வணங்கித்‌ தொழு 
கின்றனர்‌. 


குறிப்பு ::  திருவேங்கடமென்பது ஏழுமலைகள்‌ 
கொண்ட ஒரு மலைத்தொடர்‌. அதனால்‌ அப்பிரா 
னுக்கு ஏழுமலையான்‌ என்றும்‌ பெயர்‌ உண்டு. அவை 
களில்‌ “வ்ருஷசைலம்‌” என்பது ஒன்று. மலைகளின்‌ 
பெயர்களைப்‌ பதினைந்தாவது சுலோகத்தில்‌ காண்க. 


(5) வெகு தூரத்திலுள்ள ஸப்த ரிஷிகளும்‌ காலைக்‌ 
கடன்களை முடித்துக்‌ கொண்டு ஸுப்ரபாத ஸேவைக்கா 
கவும்‌ அபிமுகமான ஆராதனஸேவைக்காகவும்‌ வந்து 
விட்டனர்‌. நீ துயிலெழுந்து ஸேவை ஸாதித்தருளுக. 


குறிப்பு :- ஸப்த ரிஷி - *ரியை ரி. ரு. இரண்‌ 


டிற்குமிடையாய்‌ உச்சரிக்க. 


(6) அரன்‌ அயன்‌ முதலிய தேவதைகள்‌ உன்னால்‌ 
தாங்கள்‌ பெற்ற நன்மைகளைக்கூறி உன்னைப்‌ புகழ்‌ 
கின்றனர்‌. காலையில்‌ உன்‌ முன்னிலையில்‌ படிக்க 
வேண்டிய பஞ்சாங்கத்தைத்‌ தேவகுரு படித்துக்‌ கொண்‌ 
டிருக்கிறார்‌. துயிலெழுந்து நீ திருச்செவி சாத்த 
வேண்டும்‌. 


குறிப்பு :- பஞ்ச ஆநநன்‌ - ஐந்து மூகமூள்ளவன்‌ 
(அரன்‌). அப்ஜ பவன்‌ (பெருமாள்‌ திருநாபிக்‌) கம 
லத்தில்‌ தோன்றியவன்‌ (அயன்‌). ஷண்முகன்‌ - ஆறு 
முகங்களையுடையன்‌ (கந்தன்‌). 


i 


() பொழுது புலருகின்றது. உனக்கென்றே இம்‌ 
முளரி மலர்கள்‌ முதலியவை சிறுகச்‌ சிறுக மலச்கின்‌ 
றன. குளிர்ந்த காற்று வீசுகின்றது. நீ துயிலெழுந்‌ 


இவைகளைக்‌ கடைக்கணித்து அருளல்‌ வேண்டும்‌. 


12 ஸ்ரீவேங்கடேச 
ஏன என்னை ஊண்ரான Tafa Wafedreinn ௭ ran ॥ 


உந்மீல்ய நேத்ரயுக முத்தம பஞ்சர ஸ்தா: 
பாத்ராவசிஷ்ட கதலீபல பாயஸாநி | 


புக்த்வா ஸலீலமத கேளிச௬கா: படந்தி 
சேஷாத்ரி சேகர விபோ தவ ஸுப்ரபாதம்‌ ॥! 8 


தந்த்தீ ப்ரகர்ஷ மதுர ஸ்வநயா விபஞ்ச்யா 
காயத்யந்த சரிதம்‌ தவ நாரதோபி | 
பரஷாஸமக்ரமஸக்ருத்கரசார ரம்யம்‌ 


சேஷாத்ரி சேகர விபோ தவ ஸுப்ரபாதம்‌ |! 9 


yea எ ணைன எறி சொர | 
என்னி ளை செரின்‌ Ta ரர ॥ 


ப்ருங்காவலீ ச மகரந்த ரஸா நுவித்த- 

ஐங்காரகத நிநதைஸ்‌ ஸஹ ஸேவநாய | 
திர்யாத்யுபாந்த ஸரஸீ கமலேளதரேப்யா 

சேஷாத்ரி சேகர விபோ தவ ஸுப்ரபாதம்‌ |! 10 


யம்‌ எஸ்‌ உணர்‌ எர wd ( 
sie எண்‌ கை ளை: ரரி னம்‌ qa gran I 
யோஷாகணேத வரதத்நி விமத்யமாநே 

. கோஷசலயேஷு ததிமந்தத £ப்ரகோஷா: | 
சரோஷாத்கவிம்‌ விதததே ககுபஸ்ச கும்பா: 
சேஷாத்ரி சேகர விபோ தவ ஸாப்ரபாதம்‌ ॥! 11 


ஸுப்ரபாதம்‌ 13 


(8) உன்‌ திருநாமங்களைக்கூறித்‌ தன்‌ பக்தர்களை 
மகிழ்விப்பதற்காகவே உன்‌ திருக்கோயிலில்‌ கூண்டுக 
ளில்‌ வைக்கப்பட்டிருக்கும்‌ ஆடற்கிளிகள்‌, நீ முன்னிரவு 
அமுது செய்து கலங்களில்‌ மிகுந்திருக்கும்‌ திருக்‌ 
கன்னலமுது முதலிய உன்‌ ப்ரஸாதங்களை உண்டு 
ஆனந்தத்துடன்‌ உன்‌ திருநரமங்களைக்‌ கூறுகின்றன. 
நீயும்‌ துயிலெழுந்து உன்‌ திருநாமங்களின்‌ இனிமை 
யைத்‌ துய்த்தல்‌ வேண்டும்‌. 


(9) ஒரிடத்தில்‌ நிலை பெற்று நின்றறியாத நாரத 
மூனிவரும்‌ உன்‌ பெருமையில்‌ ஈடுபட்டு உன்‌ இருக்‌ 
கோயில்‌ வாயிலில்‌ நிலைபெற்று நின்று வீணையை 
மீட்டிக்‌ கொண்டு உன்‌ திவ்ய சரிதங்களைப்‌ பாடுதிருர்‌. 
எழுந்து திருச்செவி சாத்தியகுளுக. 


(10) பொழுது நன்கு புலர்ந்தமையின்‌ தாமரை 
மலர்கள்‌ நன்கு மலர்ந்து விட்டன. இரவெல்லாம்‌ “விந்‌ 
திருந்த அம்மலர்களுள்‌ சிறைடைந்து உன்‌ ஸேவையை 
இழந்து வருந்திய வண்டினங்கள்‌ இப்பொழுது வெளி 
வந்து களிப்புடன்‌ பாடிக்கொண்டு உன்னைக்‌. கண்டு 
வணங்க வந்திருக்கின்றன. எங்கும்‌ நிறைந்தவனே! 
இலுத்து அவைகளின்‌ அவாவையும்‌ நிறைவுறுத்‌ 

க. 


(11) இடைச்சேரிகளில்‌ உள்ள இளமங்கையர் கூட 
எழுந்திருந்து கோலைக்கடன்களை முடித்துக்கொண்டு) 
தயிர்‌ கடைந்து கொண்டிருந்தனர்‌. அவ்வொலியும்‌ 
அதனால்‌ திக்குகளில்‌ உண்டாகும்‌ எதிரொலியும்‌ நின்‌ 
திருச்செவிகளில்‌ விழவில்லையா? அருரூடன்‌ துயிலெழ 
வேண்டும்‌. 


குறிப்பு :- “ஸந்தி' என்ற சொல்‌ தொக்கி நிற்கின்‌ 
றது. இச்சுலோகத்திற்கு வேறு வகையிலும்‌. சிலர்‌ 
பொருள்‌ கூறுவர்‌. 


14 ஸ்ரீவேங்கடேச 


ணாள ளார்‌ ழ்‌ ச்‌ கனை எள | 
எனன எண்‌ Maen ரி பவி ௭௭ YAR I 
பத்மேச மித்ர சதபத்ர கதாலிவர்க்கா: 
ஹர்த்தும்‌ ச்ரியம்‌ குவலயஸ்ய நிஜாங்கலக்ஷ்ம்யா | 
பேரீ நிநாத மிவ பிப்ரதி தீவ்ர நாதம்‌ 
சேஷாத்ரி சேகர விபோ தவ ஸுப்ரபாதம்‌ 18 12 


ஸ்ரீமந்‌ நபீஷ்டவரதாலெ லோக பந்தோ 
ஸ்ரீ.்ரீநிவாஸ ஜகதேக தயைக ஸிந்தோ | 
ஸ்ரீதேவதா க்ருஹ புஜாந்தர திவ்ய மூர்த்தே 
ஸ்ரீவேங்கடாசலபதே தவ ஸுப்ரபாதம்‌ ॥ 13 


ஸ்ரீஸ்வாமி புஷ்கரிணிகாப்லவ திர்மலாங்கா: 
ச்ரயோஆர்த்திநோ ஹரவிரிஞ்ச ஸநத்நதநாத்யா: | 
த்வாரே வஸத்தி வரவேத்ர ஹதோத்தமாங்கா: 


ஸ்ரீவேங்கடாசலபதே தவ ஸுப்ரபாதம்‌ | 14 


ஸ்ரீசேஷசைல கருடாசல வேங்கடாத்ரி- 

நாராயணாத்சி வ்ருஷபாத்ரி வ்ருஷாத்ரி முக்யாம்‌ | 
ஆக்யாம்‌ த்வதய வஸதேர சம்‌ வதந்தி 
ஸ்ரீவேங்கடாசலபதே தவ ஸுப்ரபாதம்‌ 1 15 


ஸுப்ரபாதம்‌ 15 


(12) எம்பெருமானே! உன்‌ திரு நிறத்திற்கு வண்‌ 
டின ங்கள்‌ உவமையாவது போல்‌ குவலை மலர்களும்‌ 
உவணமயாகின்றன. இதைப்‌ பொருது இவ்வண்டி 
னங்கள்‌ மலர்களின்‌ கரு நிறத்தினும்‌ தம்‌ நிறம்‌ 
மேன்மையானது என்பதை உலகிற்குப்‌ பறையறைந்து 
அறிவிப்பனபோல்‌ ரீங்காரம்‌ செய்கின்றன. உன்னைச்‌ 
சேர்ந்தவர்களுள்‌ எழும்‌ இவ்விரோத உணர்ச்சியை 
விலக்குவதற்காகவாவது நீ விரைந்து துயிலெழுக, 

(13) அனைவர்க்கும்‌ அனைத்துறவுமாகி நின்று 
அவர்கள்‌ கோரும்‌ பயன்களை அளித்து நல்வழிப்‌ 
படுத்தும்‌ கருணைக்‌ கடலே! அருளே உருவெடுத்தவள்‌ 
போன்ற அலர்மேல்மங்கை இமைப்பொழுதும்‌ பிரி 
யாது உறைகின்ற திருமார்பை உடையவனே” பர 
மபதத்தினின்றும்‌ இப்பரமபதத்திற்கு நீ எழுந்தருளிய 
காரியத்தை நோக்கி விரைவில்‌ துயிலெழவாயாக. 

(14) பெரும்பதவிகளிலிருக்கும்‌ அயன்‌ அரன்‌ முத 
லியோரும்‌ உன்‌ முழு அருளை அடையவிரும்பி ஸ்வாமி 
புஷ்கரிணியில்‌ நீராடி உள்ளும்‌ புறமும்‌ தூய்மைபெற்று 


உன்‌ ஸேவைக்காக உன்‌ திருக்கோயில்‌ முன்னிலை 
யில்‌ நெருங்கி நிற்கின்றனர்‌. அவர்களுக்கு இரங்கி நீ 


விரைந்து துயிலெழவாயாக. 


குறிப்பு :- ஸ்வாமி புஷ்கரிணி: கோயிலுக்கு 
இடது புறத்தில்‌ (வடக்கில்‌) உள்ள திருக்குளம்‌. நீராடித்‌ 
தூய்மை பெற்ற பிறகே எத்தகையோரும்‌ கோயிலுக்குள்‌ 
செல்ல வேண்டும்‌. 

(15) பரமபதத்தினின்றும்‌ நீ விரும்பி எழந்தகளியி 
ருக்கும்‌ இத்திரும்லையின்‌ பெருமையை அதற்குள்ள ஏழு 
பெயர்களாலும்‌ சொல்லிக்கொண்டு, அரன்‌ முதலியவர்‌ 
கள்‌, உன்‌ திருக்கோயிலின்‌ வாயிலில்‌ நிற்கின்றனர்‌. 
துயிலெழுந்து அருள்‌ புரிவாயாக. 


குறிப்பு :- சுலோகத்தில்‌ கூறியுள்ள ஆறு பெயர்க 
ளுடன்‌ ஸிஹ்மாசலம்‌ என்பதையும்‌ சேர்த்து ஏழு மலை 
களின்‌ பெயர்களை அறிந்து கொள்க. ஒவ்வொரு சிகரத்‌ 
திற்கும்‌ ஒவ்வொரு பெயர்‌ ஏற்பட்டிருக்கிறது. அனுபவம்‌ 
வாய்ந்தவர்களைக்‌ கேட்டறிக. 


ஸேவாபரா: சிவ ஸாரேச க்ருசாநு தர்ம- 
ரக்ஷ£அம்புநாத பவமாந தநாதிநாதா: | 
பத்தாஞ்சலி ப்ரவிலஸந்‌ நிஜ சீர்ஷ தேசா: 
ஸ்ரீவேங்கடாசலபதே தவ ஸுப்ரபாதம்‌ il 16 


டர. அவடர 
1 5 ள்‌ 


கணி ரட்‌ இர (ப சஸ்‌ 
if |: ஜ்‌ ப: 


தாடீஷாதே விஹகராஜ ம்ருகாதிரா ஐ- 

ப பி காதிரா ஐ. கஜராஜ ஹயாதிராஜா: | 
ஸ்வஸ்வாதிகார மஹிமாதிக மர்த்தயந்தே 
ஸ்ரீவேங்கடாசலபதே தவ ஸுப்ரபாதம்‌ ॥ 17 


ஸூர்யேந்து பெளம புதவாக்பதி காவ்ய ஸெளரி 
ஸ்வர்பாது கேது திவிஷத்பரிஷத்ப்ரதாநா: | 
தவத்‌ தாஸ தாஸ சரமாவதி தாஸ தாஸா: 


18 


ஸுப்ரபாதம்‌ - 


(16) திக்பாலகர்கள்‌ எண்மரும்‌ தேரணடு செய்‌ 
வதற்காகக்‌ கைகளைக்‌ கூப்பித்‌ தொழுது காண்டு 
காத்திருக்கின்றனர்‌. துயிலெழுந்து அவரவர்‌ செய்ய 
வேண்டிய பணிகளைக்‌ கட்டளையிட்டருளக. 


(17) திருவேங்கடநாதனே! நீ வெளியில்‌ எழுந்தரு 
ளும்‌ பொழுது கருடகதி, ஸிம்மகதி, கஜகதி, அச்வகத்‌ 
என்று சிறப்பித்துக்‌ கூறப்படும்‌ உன்‌ அழகிய நடை 
களின்‌ மேன்மையைக்‌ கண்டு “கருடன்‌ முதலானோர்‌ 
ஐவரும்‌, தற்பொழுது அவ்வகை நடை நடத்தலஸிஜுன்ளன 
தங்கள்‌ தகுதியின்‌ குறைவை யுணர்ந்து அதிகமான 
தகுதியைப்பெற விரும்பி உன்‌ திருக்கோயில்‌ வாயிலில்‌ 
காத்திருக்கின்‌ றனர்‌. தீ துயிலெழுந்து அவர்கள்‌ 
விருப்பத்தை நிறைவேற்றியருள வேண்டும்‌. 


குறிப்பு :- விஹக ராஜன்‌ - பக்ஷிகள்‌ தலைவன்‌. 
ம்ருக அதிராஜன்‌ - விலங்குகளுக்கு அரசன்‌. இவ்வாறு 
மற்றவை. தாடீஷு என்ற பதத்திற்கு யுத்த யாத்திஸர 
என்ற (முதலில்‌ தோன்றத்கூடிய) அர்த்தத்தைக்கூறில்‌ 
கருடன்‌ முதலியவர்கள்‌ நீ செய்யும்‌ யுத்தயாத்திரையில்‌ 
தங்களுக்கு அதிக பாகம்‌ வேண்டுமென்று கொரு 
கின்றனர்‌ என்று பலர்‌ இச்சுலோகத்திற்குப்‌ பொருள்‌ 
கூறுகின்றனர்‌. 


(18) தேவர்களிட. த்தும்‌ தங்கள்‌ வன்மையைக்‌ காணா 
பிக்க வல்ல நவக்ரஹங்கள்‌ உன்‌ அடியார்‌ திறத்தில்‌ 
அவ்வாறு இல்லாது அவர்களுக்குத்‌ தொண்டும்‌ செய்து 
அவ்வாயிலாய்‌ உன்‌ திருவருளைப்‌ பெற விரும்பி வந்து 
காத்து நிற்கின்றனர்‌. நீ துயிலெழுந்து அவர்களுக்கு 
அருரூக ர 

குறிப்பு :- ஸூர்ய, ஸெளரி முதலிய பதங்கள்‌! 
அள்ள ஸகாரத்தை உச்சரிக்கும்‌ பொழுது ஸ்பை 
ஸரஸ்வதி ஸினிமா முதலிய பதங்களில்‌ உள்ள ஸுகா 
ரத்தை உச்சரிக்கவும்‌, அரிசி சிவன்‌ என்னுமிடத்த வன்ன 
சி போல்‌ உச்சரிக்கக்கூடா து. 


ம 


ஸ்ரீவேங்கடேச 


ன்‌ 1: | 
YHA ॥ 


சலி 


த்வத்‌ பாத கூளி பரித ஸ்புரிதோத்தமாங்கா: 
ஸ்வர்காபவர்க நிரபேக்ஷ நிஜாந்தரங்கா: | 
கல்பாகமாகலதயாஅகுலதாம்‌ லபந்தே 


41 


ஸ்ரீவேங்கடாசலபதே தவ ஸுப்ரபாதம்‌ ॥ 19 


ர ஏர ஏ: | 
[98 8௭ GHA ॥ 


த்வத்கோபுராக்ரசிகராணி நிரீக்ஷமாணா: 

ஸ்வர்காபவர்க பதவீம்‌ பரமாம்‌ ச்ரயந்த: | 

மர்த்யா மநுயைபுவதே மதமாச்ரயந்தே 
ஸ்ரீவேங்கடாசலபதே தவ ஸுப்ரபாதம்‌ ॥ 20 


்ீபழூமிநாயக தய: குணாம்குதாப்தே 

தேவாதிதேவ ஜக்‌ நரக சரண்யமூர்த்தே | 

ஸ்ரீமத்‌ நநந்த கருடாதிபிரர்ச்‌ சிதாங்க்ரே 
ஸரவேங்கடாசலபதே தவ ஸுப்ரபாதம்‌ || 21 


ஸுப் பாதம்‌ 19 


(19) சூரியன்‌ முதலிய நவக்ரஹங்கள்‌ அதிகார 
புருஷர்கள்‌. இப்பொழுது மோக்ஷம்‌ அடைய வேண்டு 
மென்றிருந்தாலும்‌ பொறுப்பை விட்டுப்போத இயலா 
தவர்கள்‌. அத்தகைய அவர்கள்‌ இங்கு வந்து உன்‌ 
அடியார்களுக்குத்‌ தொண்டு செய்து அவ்வாயிலாய்‌ 
உன்‌ அருளைப்பெற்று உன்‌ திருவடித்‌ தூள்களைத்‌ 
்‌ தங்கள்‌ தலைகளில்‌ பெய்து கொண்டு அவ்வானந்தத்‌ 
தில்‌ சுவர்க்கமும்‌ வேண்டாம்‌ மோக்ஷமூம்‌ வேண்டாம்‌ 
என்று கூறி நிற்கின்றனர்‌. வேறு கல்பங்கள்‌ வந்து 
விட்டால்‌ தாங்கள்‌ இவ்வாறு இங்கிருந்து களிக்க 
இயலாதுபோமே யென்று வருந்தவும்‌ செய்கின்றனர்‌. 
நீ துயிலெழுந்து அவர்களுக்கு அருளுக. 


(20) யஜ்ஞயாகாதிகள்‌ செய்து சுவர்க்கம்‌ செல்‌ 
அம்‌ மனிதர்களும்‌, இவ்வுலகத்தை வெறுத்து, பக்தி, 
ப்ரபத்திகளில்‌ ஒன்றைச்‌ செய்து மோக்ஷம்‌ செல்லும்‌ 
மனிதர்களும்‌, தாங்கள்‌ செல்லும்‌ வழியின்‌ கோடியை 
அடைந்து பாக்யவிசேஷத்தால்‌ உன்‌ கோபுரங்களைத்‌ 
தற்செயலாய்த்‌ திரும்பிப்பார்க்க நேருமாயின்‌ பாடுபட்டுச்‌ 
சம்பா தித்த அவ்வுலகங்களை விட்டு உன்‌ ஸேவைக்காக 
மனுஷ்ய உலகத்திற்கே திரும்பிவர முடிவுசெய்கின்றனர்‌. 
்றீனிவாஸா! நீ துயிலெழுந்து அவ்வாறு இர௫ும்பி 
வந்தவரை அருளுக. 


குறிப்பு :- மேலுலகத்தில்‌ சென்று உத்தம பூதங்‌ 
களை அடைந்தவரும்‌ உன்னை ஸேவிக்க விரும்பி 
மனுஷ்ய லோகத்திற்கு மறுபடியும்‌ வந்து விடுகின்ற 
னர்‌ என்றும்‌ பலர்‌ பொருள்‌ கூறுகின்றனர்‌. 


(21) அனந்தன்‌ கருடன்‌ முதலிய நித்யஸூரிகள்‌ 
உன்‌ அருளை நோக்கிக்‌ கோயில்வாயிவில்‌ நின்று 
கொண்டிருக்கின்றனர்‌. அருட்கடலாகிய நீ உன்‌ மஹி 
ஷிகளிடன்‌ எழுந்து வந்து அருள்புரிய வேண்டும்‌ 


ஸ்ரீவேங்கடேச 


ஸ்ரீபத்மநதாப்‌ புருஷோத்தம வாஸுதேவ 

வைகுண்ட மாதவ ஐநார்தன சக்ரபாணே | 
ஸ்ரீவத்ஸசிஹ்த சரணாகதபாரிஜாத 
ஸரீவேங்கடாசலபதே தவ ஸுப்ரபாதம்‌ 1 22 


கீகந்தர்ப்ப தர்ப்பஹரஸுந்தர திவ்ய மூர்த்தே 
காந்தா குசாம்புருஹ குட்மல லோல த்ருஷ்டே | 
கல்யாண நிர்மல குணாகர திவ்யரீர்த்தே 
ஹீவேங்கடாசலபதே தவ ஸுப்ரபாதம்‌ 1 23 


மீதாக்ருதே கமடகோல த்குணிம்ஹம வர்ணிந்‌ 


ஸ்வாமிந்‌ பரச்வததபோதந ராமசஎந்த்ர | 
சேஷாம்‌சராம யதுநந்தந கல்கிரூப 
ஸ்ரீவேங்கடாசலபதே தவ ஸுப்ரபாதம்‌ | 24 


yma கன்‌ உணர்‌ ஊரை uf} 


ஏலா லவங்க கநஸார ஸுகந்த தீர்த்தம்‌ 

திவ்யம்‌ வியத்ஸரிதி ஹேம கடேஷு பூர்ணம்‌ | 
தீருத்வாத்ய வைதிக சிகாமணய: ப்ரஹ்குஷ்டா: 
திஷ்டந்தி வேங்கடபதே தவ ஸுப்ரபாதம்‌ || 25 


ஸுப்ரபாதம்‌ 


[ச 
நம்‌ 


(22) சரண்‌ அடைந்தவர்கைக்‌ கைவிடாதவனா ய 
நீ, உன்னுடைய பல்வகைத்‌ 4 திருநாமங்களைப்‌ பிதற்‌ 
றிக்கொண்டு உன்‌ வாயிற்‌ ்‌ கட்யில்‌ நின்று உண்‌ 
அருள்‌ ஒன்றையே எதிர்நோக்கி. நிற்கும்‌ எங்களுக்க 
அருளுவதற்காகத்‌ துயிலெழுவாயாக, 

குறிப்பு :- வாஸாதேவன்‌ எல்லா வஸ்‌ தக்களிலும்‌ 
வசிப்பவன்‌. ஆயினும்‌ குற்றமற்ற விளங்குபவன்‌. 
பாரிஜாதம்‌ - தேவலோகத்திலுள்ள ஐந்து தருக்களில்‌ 
ஒன்று. மாதவன்‌ - திருமகள்நாதன்‌. ஐநத அர்த்‌ 
- ஜனங்களின்‌ பிறப்பை நக்குபவன்‌.. சக்ரபாணி - 


திருவாழியைக்‌ கையில்‌ தரிப்பவன்‌. வைசண்டன்‌ - 
அழிவற்றவன்‌. 

(23) உன்‌ திருமேனியின்‌ அழகில்‌ ஈடுபட்ட தர 
மகரம்‌ உன்னைத்துயிலெழவோட்டான்‌. பேனா 
திருமுலைத்தடங்களின்‌ அனுபவ த்தில்‌ ஈடபட்ட நீயும்‌ 
துயிலெழாய்‌. அவ்வாறன்றி அருன்‌ முதலிய உண்‌ 


குணங்களின்‌ மேன்மையைப்‌ போய்யரக்காமல்‌ தும்‌ 
லெழுந்து அடியார்களுக்கு அருள்வாயாக. 

(24) நீ உலகுக்கெல்லாம்‌ ஒரு தலைவன்‌ ஆனம்‌ 
யின்‌ பரமபதத்தை விட்டிறங்குிப்‌ பல அுவதாரங்குள்‌ 
எடுத்து உலகைத்‌ தீங்கினின்றும்‌ காப்பாற்ற: நல்வழிப்‌ 


படுத்தியதும்‌, இனியும்‌ கல்‌ அவத ரம்‌ எரித்து நல்‌ 
வழிபடுத்தப்போவதும்‌ முற்றிலும்‌ தகுந்த ய்‌ ாம, 


கை 
பட அ த த + FF: 
விர்‌ ல்‌ 


உடைமையை உடையவன்‌ காப்பாற்று அவது பொறு பப, 
அத்தகைய நீ உன்‌ கோயில்‌ தேடி வந்து கா 25 
கும்‌ அடியார்களைக்‌ காப்பாற்ற வேண்டும்‌; தய ப்பூ 

குறிப்பு :£ கல்கி) அவதாரம்‌ இனிமேல்‌ கலியுக (Ef 
வில்‌ ஏற்படவேண்டும்‌. 

(25) வேதமுறை தவருதொழுகும்‌ ஸ்ர வைஷ்ணவ 
ப்ராஹ்மணர்கள்‌  தங்கக்குடங்களில்‌ ஆகா? தங்கை 
யின்‌ தீர்த்தத்தை நிரப்பி நல்ல மனஷூட்டித்‌ தலைகளில்‌ 
எடுத்துக்‌ கொண்டு உன்‌ ஸுந்நிதி வாய யடைந்து 
உவகையுடன்‌ காத்துநிற்ன்ெறனர்‌. துயிலெழுக. 

குறிப்பு :- வைக. சிகாமண ய: ண்‌ லையில்‌ தன்‌ 


றும்‌ முதல்‌ தீர்த்தம்‌ பெற்றுவரும்‌ திருமலை நம்ப கள்‌ 
வம்‌சத்தவர்களாயெ தோழமப்பர்கள்‌. இன்றும்‌ இவர்கள்‌ 

2 இ மைது தலா கு னன து என வண துத்‌ 
ஆகாசகங்கா தீர்த்த கைங்கர்யம்‌ நடத்த வரு றக்‌] 


99 ஸ்ரீவேங்கடேச 


பாஸ்வாநுதேதி விகசாதி ஸுரோரு ஹாி 
ஸம்பூரயந்தி நிததை: ககுபோ விஹங்கா: | 


ஸரீவைஷ்ணவா; ஸததமர்த்தித மங்களாஸ்தே 
தரமாச்ரயந்தி தவ வேங்கட ஸுப்ரபாதம்‌ ॥ 26 


ப்ர ஹ்மாதய்ஸ்‌ ஸுரவராஸ்ஸமஹர்ஷ யஸ்தே 


எத்தன்‌. ஸநந்தத மூகாஸ்தவ யோகிவர்யா: | 


தரமாந்திகே தவ ஹி மங்களவஸ்‌து ஹஸ்தா: 
ஸரீ வேங்கடாசலபதே தவ ஸுப்ரபாதம்‌ ॥ 27 


லக்ஷமீநிவாள நிரவத்பகுணை கஸிந்தோ 


ஸக்ஸார ஸாகர ஸழுத்ரணைகஸேதோ | 
வேோதாந்தவேத்ய நிஜவைபவ்‌ பக்தபோக்ய 


ப டாத தவ ஸுப்ரபாதம்‌ | 28 


919154 fag NT: | 


இத்தம்‌ வ்ருஷாசலபதேரிஹ ஸுப்ரபாதம்‌ 
யே மாநவா: ப்ரதிதிதம்‌ படிதும்‌ ப்ரவ்ருத்தா: | 
தேஷாம்‌ ப்ரபாதஸமயே ஸ்ம்ருதிரங்கபாஜாம்‌ 


ப்ரஜ்ஞாம்‌ பரார்த்தஸாலபாம்‌ பரமாம்‌ ப்ரஸூ௰தே॥29 


॥ என்‌ MAE TTT ॥ 


ஸுப்ரபாதம்‌ 23 


(26) பொது புலர்ந்துவிட்டது. நீ துயிலெழுப்‌ 
போகிறாய்‌ என்று களிப்பன போல்‌ பகுத்தறிவற்ற 
பநவைகளும்‌ எழுந்து சிலம்புகன்றன. அறிவுணர்ச்‌ சி 
யற்ற தாமரை மலர்களும்‌ மலர்கின்றன. அடியார்கள்‌ 
மங்களாசாஸனம்‌ செய்து கொண்டு வத்து நிற்கன்ற 
னர்‌. அடியவர்க்கெளியனரன நீ இன்னும்‌ உறங்குவது! 


அழகன் று. துயிலெழுந்தருளூக. 


(27) நீ துயிலெழுந்ததும்‌ உன்‌ திருக்கண் மலர்‌ 
திறந்து முதலில்‌ பார்க்கத்தக்கக்‌ கண்ணாடி முதலிய 
மங்களப்பொருள்களைக்‌ கைகளில்‌ ஏந்திக்கொண்டு நான்‌ 
முகன்‌ முதலியோர்‌ கோயில்‌ அருகில்‌ (மறைவாக) 
நிற்கின்றனர்‌. துயிலெழுந்தருளுக. 


(28) பக்தர்கள்‌ உன்னைப்‌ போக்யமாய அனுபவிப்‌ 
பது போல நீயும்‌ அவர்களைப்‌ போக்யமாய்‌ அனுபவிப்‌ 
பவனாதலின்‌ துயிலெழுந்து வாயிலில்‌ காத்திருக்கும்‌ 
பக்தர்களுக்கு அருளுக. 


குறிப்பு :- நிர்‌ அவத்ய குணைகஸிந்தோ கடவுளி 
டத்தில்‌ ஒரு குற்றமும்‌ இல்லை. குணங்கள்‌ எல்லாம்‌ 
உள்ளன. குற்றமின்மை (கல்யாண) குணங்கள்‌ நிறைந்‌ 
திருக்கை என்ற இவ்விரண்டும்‌ உபயலிங்கம்‌ (2 அடை 


யாளங்கள்‌) என்று கூறப்படும்‌. 


(29) தினந்தோறும்‌ காலை வேளையில்‌ இத்திருப்‌ 
பள்ளியெழுச்சியைப்‌ படிப்பவர்களும்‌ நினைப்பவர்களும்‌ 
பரம்பொருளைப்‌ பற்றிய நல்லறிவைப்‌ பெறுகின்றனர்‌. 


ஸ்ரீவேங்கடேச ஸுப்ரபாதம்‌ முற்றிற்று. 


ட த, அ. 


24 ஸ்ரீவேங்கடேச 


கமலா கூச சூசக குங்குமதேர 


நியதாகுணிதாதுல நீலததோ | 
கமலாயதலேோரசந லோகபதே 


வீஜயீபவ வேங்கடசைலபதே 1 A 


க டக 1 de ப்ர 
வோட மய. னி கித்‌ அமர்‌ ௬ தற்று தக்கு ண்‌ கர apa மாபர்க ஸி ரா. தளகாம்ற்‌ வ குழ கனல்‌, TT 
ன்‌ AE அட ந ட்ட 82178.) உ ககா! த எ! © பது 3) | 
க்‌ ரம்‌ ரஷ்‌ க்‌ 


ஸ்சதுர்முக ஷண்முக பஞ்சமுக 
ப்ரமுகாகலை தைவத மெளலவி மணே | 


சரணாகத வத்ஸல ஸாரநிதே 
பரிபாலய மாம்‌ வ்ருஷசைலபதே il 2 


அதிவேலதயா தவ துர்விஷைைற 
அதுவேல க்ருதை ரபராத சதை: | 


பரிதம்‌ த்வரிதம்‌ வ்ருஷ சைலபதே 
பரயா அகுப்யா பரிபா ஹி ஹரே ॥ 3 


அத 2வங்கடசைலமுதார மதே; 
ஜநதாபிமதாதிகதாநரதாத்‌ | 
பரதேவதயா கதிதாந்‌ நிகமை: 


கமலாதயிதாத்‌ ந பரம்‌ கலயே |! 4 


ஸ்தோத்ரம்‌ 


1௮ 
யா 


4 


ஸ்ர : 
ஸ்ரீவேங்கடேச ஸ்தோத்ரம்‌ 


(1) நீ பரமபதத்திலிருந்து திருவேங்கடத்திறகு வந்து 
எழுந்தருளியிருப்பது உலகங்களைக்‌ காப்பாற்றுவதற்காகவே. 
எல்லாவுலகங்களூக்கும்‌ நீ தலைவன்‌ ஆனையின்‌ அது 


உன்‌ பொறுப்பு. நீ அவ்வாறு செய்வாய்‌ என்பதைக்‌ 
கருண வஜிநத்தொழுகும்‌ நினது திருக்கணகள காண: 


பிக்கன்றன. நாங்கள்‌ கடமையில்‌ தவறும்பொழுது உன 
திருவுள்ளம்‌ சிறித சறுமாயினும்‌ அதை ஆற்ற அலர்மேல்‌- 
மங்கை அருகில்‌ உள்ளாள்‌. நீ அவள சொல்லை மீரமாட்டாய்‌ 
என்பது அவரூடன்‌ எப்பொழுதும்‌ இனணைபிர் யாபலிக ப்பது 
னாலேயே தெரிகின்றது. 


(2) அவன்‌ அரன்‌ மூதனிய எல்லாக்‌ கடவுளரும்‌ கன- 
வனத்‌ தம்‌ தம்‌ தலைகளில்‌ வைத்துக்‌ கொண்டாடுகின்றன ர்‌. 
நீயும்‌ பிறகுறைகளைப்‌ பாராது சரணடைந்தனர்‌ எனற ஒரு 
குணம்‌ மாத்திரத்தையே கண்டு அனைவரையும்‌ அன்புடன்‌ 
காத்தருள் கிறாய்‌. துறைகள்‌ எழுுமயீன்‌ கோடுமை தாளாத 
சமயத்தில்‌ தாங்கள்‌ சேமித்து வலைத்‌ தன்ன 3 கய எடுத்து 
உபயோகிக்துக்கொள்ள எண்ணுவது போல்‌ அனைவரும்‌ 
பெருங்‌ கஷ்டங்களில்‌ உன்னையே அடைய வேண்டியிகு 4- 
கிறது. அத்தகைய நீ என்னைக்‌ காப்டாற்றுக. 


(3) பொலுமைக்‌ கடலரகிய நீயும்‌ பொறுமையிழக்கும்‌ 

வனைணம்‌ நான்‌ ஒவ்வோருபோது அசாவுகடந்த தவறுகள்‌ 
சு உட பம பூ ஸ்‌ - ர - ல - ப - 

இழைத்‌ துன்ளேன்‌. ஆயினும்‌ நீ காப்பாற்றுவாய்‌ என்ற 


நம்பிக்கையுடன்‌ உன்னிடம்‌ விலாந்து வந்துள்ளேன்‌. உண்‌ 
பெரிய திருவருள்‌ என்னைக்‌ காப்பாற்ற வேண்டும்‌. 


(4) நீ வரையாதருஞூம்‌ வள்ளல்‌ ஆனமையிண்‌ அடியார்‌ 
கோரும்‌ பயன்களையும்‌, அவர்‌ கோராவிடினும்‌ அவர்களுக்கு 
தன்மையான வேறு பயன்களையும்‌ அதிகமாக அரிக்கன்‌ - 
ரூய்‌. ஐயம்‌ திரிபுகளூக்கு இடமின்றி உபநிஷத்துக்கள்‌ எல்லாம்‌ 
நீயே பரம்பொருள்‌ என்று அறுதியீடுகின்‌ றன. எல்லாசினும்‌ 
உயர்ந்த திருமகளூம்‌ உன்னையே தண்‌ அன்பனாக வசித்‌- 
தான்‌. ஆதலின்‌ உன்னிலும்‌ உயர்ந்தவன்‌ ஒருவன்‌ | 
என்ற உண்மையை அடியேண்‌ உறுதியாய்‌ நம்புகிறேன்‌. 


26 ஸ்ரீவேங்கடேச 


கலவேணுரவாவசகோபவதுர- 


சதகோடிவ்ருதாத்‌ ஸ்மரகோடிஸமாத்‌ | 


வெல்லவி காபிமதாத்‌ ஸாுகதாத்‌ 
வஸுதேவஸுதாந்‌ ந பரம்‌ கலயே ॥ ல 


ETA 


TE TH AY ஈன்‌ என்‌ ௭௭ 2a ஸி ॥ 


அபிராமகுணாகர தாசரதே 

ஐகதேகததுர்தர தீரமதே | 

ரகுநாயக ராம ரமேச விபோ 

வரதோ பவ தேவ தயாஜலதே ॥ 6 


அணக கக 

வை ணைரிாள்‌ என்னக்‌ ச்‌ ॥ 

அவநீ தநயா கமநீயகரம்‌ 

ரஜநீ கர சாரு முகாம்புருஹம்‌ | 

ரஜநீ சர ராஜ தமோ மிஹிரம்‌ 

மஹநீய மஹம்‌ ரகுராம மயே ॥ 7 


ஸ்தோத்ரம்‌ 27 


(5) கோடி மன்மதர்கள்‌ சேர்ந்தாலும்‌ உன்‌ அழகின்‌ 
சிறு திவலைக்கு இணையாகார்‌. விருப்பு வெறுப்பற்ற 
ஆயர்‌ மங்கையர்‌ உன்‌ குழலோசைக்கு மயங்கி உன்‌ 
னைச்‌ சூழ்ந்து ஒருவர்க்கொருவர்‌ பகையாது உன்னை 
விரும்பியடைந்தனர்‌. மோக்ஷ சுகத்தைக்‌ தொடுப்பவ 
னும்‌ நீயே. வஸுதேவர்‌ முன்பிறவியில்‌ நான்முகனுக்கு 
உப (உதவி) ப்ரஜாபதியாக இருந்தபொழுது உன்னைத்‌ 
தொழுது உன்‌ அருள்‌ பெற்று உன்னை மகனாய்‌ அடைத்‌ 
தார்‌. இந்நான்கு காரணங்களும்‌ நீயே பரம்பொருள்‌ 
என்பதற்குப்‌ போதுமான சான்றுகள்‌. 

குறிப்பு :- (0) அழகுடையவனே தலைவனாயிருக்க 
மூடியும்‌. (2) அடியார்கள்‌ ஒருவர்க்கொருவர்‌ பகையற்றி 
ருப்பது பரம்பொருள்‌ ஸந்நிதானத்தில்தான்‌ (3 ஆதி 
காரணம்‌ தான்‌ த்யானம்‌ செய்யப்பெறும்‌. அதுதான்‌ 
மோக்ஷ்ஸுகத்தைக்‌ கொடுக்க முடியும்‌. (4) வஸுதே 
வர்‌ முதற்‌ பிறவியில்‌ ஸுதபா என்ற ப்ரஜாபதியாய்‌ 
இருந்தார்‌. ஆதலின்‌ அவர்‌ உண்மையை அறியமுடியும்‌. 

(6) ரகுவம்‌சத்தில்‌ தசரத சக்ரவர்த்திக்குத்‌ திருமக 
னாய்‌ அவதரித்துத்‌ தன்‌ அழகாலும்‌ குணங்களாலும்‌ 
உலகங்களைக்‌ களிக்கச்‌ செய்து ஒப்பற்ற வில்லாளியா 
கவும்‌ மாறா மனதுடையவனாகவும்‌ விளங்கிய ஸ்ரீராம 
பிரானும்‌ நீயே! *ததாம்‌ யேதத்‌ வ்ரதம்‌ மம்‌ என்று 
கூறியதை நிறைவேற்றுவாயாக. 

(7) உன்னைப்‌ பிரியமாட்டாது உன்னுடன்‌ காட 
டைந்த பிராட்டியைப்‌ பறிகொடுப்பதற்கும்‌ பின்‌ வாங்‌ 
காது, தவறிழைத்த ராவணனைக்‌ கொன்று சரணம்‌ 
புகுந்த தேவர்களின்‌ விருப்பத்தை நிறைவேற்றினாய்‌. 
சரணாகத ரக்ஷ்கனாகிய உன்னை உலகோர்‌ கொண்டா 
டுகின்றனர்‌. ஆதலின்‌ அடியேனும்‌ சரணமாக அடை 
கிறேன்‌. 

குறிப்பு :- ரஜநீகரர்‌ - இரவில்‌ திரிபவர்கள்‌, இராக்‌ 
கதர்கள்‌. ரஜநீகரசாரு முகாம்‌ புருஹம்‌ (கஷ்டம்‌ வந்த 
போதும்‌) இயற்கையழகும்‌ உயர்வும்‌ மாறாது இருந்தவன்‌. 


2௨ ஸ்ரீவேங்கடேச 


னர ழகரம்‌ எ WANA ஏனா எடு WI 


ஸுமுகம்‌ ஸுஹ்ருதம்‌ ஸுலபம்‌ ஸாகதம்‌ 


ஸ்வதுஜஞ்ச ஸுகாய மமோகசரம்‌ | 
அபஹாய ரகூத்வஹ மந்ய மும்‌ 
ந கதஞ்சந கஞ்சத ஜாது பஜே ॥ 8 


ஸதா வேங்கடேசம்‌ ஸ்மராமி ஸ்மராமி ( 
ஹரே வேங்கடேச ப்ரஸீத ப்ரஸீத 


ப்ரியம்‌ வேங்கடேச ப்ரயச்ச ப்ரயச்ச ॥ 9 


அஹம்‌ தூரதஸ்தே பதாம்போஜயுக்ம- 
ப்ரணாமேச்சயாகத்ய ஸேவாம்‌ கரோமி 1 


ஸக்ருத்ஸேவயா நித்ய ஸேவாபலம்‌ த்வம்‌ 


ப்ரயச்ச ப்ரயச்ச ப்ரபோ வேங்கடேச ॥ 10 


அஜ்ஞாநிநா மயா தோஷா 
நசேஷாந்‌ வீஹிதாந்‌ ஹரே | 
க்ஷ்மஸ்வ த்வம்‌ க்ஷமஸ்வ த்வம்‌ 


சேஷசைல சிகாமணே || | ப 11 


Ba 


ஸ்தோத்ரம்‌ 29 


(8) உதார மனத்தினனாகவும்‌, அடியார்க்கெளிய 
வனாகவும்‌ ஆண்மையும்‌ வீரமும்‌ பொருத்தியவனும்‌ 
தானொருவன்‌ போதாதென்று தம்பிகளுடன்‌ அவதரித்து 
அடியார்‌ வேண்டிய எல்லா இன்பங்களையும்‌ அளித்த 
வனுமான ஸ்ரீராமன்‌ நீயே. ஆதலின்‌ உன்னையன்றி 
ஒருவனையும்‌ அணுகேன்‌. | 


(9) உன்னைத்‌ தவிர்த்து வேறு இறைவன்‌ உளன்‌ 
என்று நான்‌ கனவிலும்‌ கருதவில்லையா தலின்‌ எப்பொ 
முதும்‌ உன்னையே த்யானித்துக்‌ கொண்டிருக்கிறேன்‌. 
அருன்‌ செய்து நான்‌ விரும்பியதை அல்லது எனக்கு 
நல்லது என்று உனக்குத்‌ தோன்‌ நியதைக்‌ கொடுத்தருள்‌. 


(10) நான்‌ வெகு தூரத்தினின்றும்‌ வந்து உன்னை 
ஒருமுறை வணங்கித்‌ தொண்டு புரிந்தேன்‌. (பிறவிக்‌ 
கடலில்‌ தத்தளிக்கும்‌ தான்‌ பாபங்களாகிற அலைகளால்‌ 
இழுக்கப்பட்டு) உன்னை (கரையை) விட்டுவிலகி வெகு 
தூரம்‌ சென்று விட்டேன்‌. புண்ணியங்களாகிற அலை 
கள்‌ என்னை உன்னிடம்‌ கொண்டு சேர்த்திருக்கன்றன. 
ஒரு முறை வணங்கினேன்‌. நித்தியம்‌ தொண்டு செய்து 
களித்திருத்தல்‌ என்னும்‌ முக்தி ஸாம்ராஜ்யத்தை எனக்‌ 
குக்‌ கொடுத்தருளுக. 


(11) அறியாது நான்‌ செய்த குற்றங்களைப்பொ 
முத்தருன வேண்டும்‌. இன்றேல்‌ ஹரி என்ற உன்‌ 
பெயரும்‌ அர்த்தமில்லாது போம்‌. . பரமபதத்தைவிட்டு 
நீ திருமலைக்கு எழுந்தருளிய தும்‌ வீணாம்‌. ஆதலின்‌ 
பொறுத்தருள வேண்டும்‌. 

ஸ்ரீவேங்கடேச ஸ்தோத்ரம்‌ முற்றிற்று. 


ந ௫ 


30 ஸ்ர வேங்கடேச 


ஈசாநாம்‌ ஜகதோ(அ௮ஸ்ய வேங்கடபதேர்‌ 
விஷ்ணோ: பராம்‌ ப்ரேயஸீம்‌ 
தத்வக்ஷஸ்‌ ஸ்தல நித்ய வாஸ்‌ ரஸிகாம்‌ 
தத்க்ஷாந்தி ஸம்வர்த்திநீம்‌ | 
பத்மாலங்க்ருத பாணிபல்லவ யுகாம்‌ 
பத்மாஸநஸ்தாம்‌ ச்ரியம்‌ 
வாத்ஸல்யாதிகுணோஜ்ஜ்வலாம்‌ பகவதீம்‌ 
வந்தே ஐகந்மாதரம்‌ ॥! 1 


ஸ்ரீமந்‌ க்ருபாஜலநிதே க்ருதஸர்வலோக 
ஸர்வஜ்ஞ சக்த நதவத்ஸல ஸர்வசேஷிந்‌ | 


ஸ்வாமிந்‌ ஸுசீல ஸுலபாச்ரித பாரிஜாத 
ஸ்ரீவேங்கடேச சரணென சரீணம்‌ ப்ரபத்யே || 2 


ஆரூபுரார்ப்பித ஸுஜாத ஸாகந்தி புஷ்ப 
ஸெளரப்ப ஸெளரபகரெள ஸமஸந்நிவேசென | 


ஸெளம்யெள ஸதாதுபவநே(அ)பி நவாநுபாவ்யென 
ஸ்ரீவேங்கடேச சரணென சரணம்‌ ப்ரபத்யே [i $ 


ப்ரபத்தி 31 
ஸ்ரீ : 
ஸ்ரீவேங்கடேச ப்ரபத்தி 


(1) எப்பொழுதும்‌ கைகளில்‌ தாமரை மலர்களை 
யேந்திக்கொண்டிருப்பதா னும்‌ தாமரை மலரில்‌ இருப்ப 
தாலும்‌ நித்யானந்த மயக்கமாயிருக்கும்‌ திருமகள்‌ நம்‌ 
தாய்‌; தலைவி. அவள்‌ திருவேங்கடவனுடைய திருமார்‌ 
பில்‌ நித்யவாஸம்‌ செய்து கொண்டு அவனுடைய 
சீற்றத்தைத்‌ தணித்துப்‌ பொறுமையை வளர்க்கிறாள்‌. 
நம்மிடத்தும்‌ அளவுகடந்த அன்பு வைத்திருக்கிறாள்‌. 
ஆதலின்‌ தவறிழைத்துவிட்டோமேயென்ற அச்சமின்றி 
நம்‌ தந்தையை, திருவேங்கடவனை தாம்‌ அடையலாம்‌. 
அவ்வாறு அடைவதற்குக்‌ காரணமாய்த்‌ திருமகளை 
நான்‌ வணங்குகிறேன்‌. தாயை வணங்கித்‌ தந்தையி 
டம்‌ செல்வதால்‌ எனக்கொரு பயமுமில்லை. 


(2) திருவேங்கடவா! - நீ கருணைக்கடல்‌, எளியவர்‌ 
பால்‌ அன்பு நிறைந்தவன்‌. எல்லாமறிந்தவன்‌. எங்கள்‌ 
தலைவன்‌. எங்களை உனக்கு அடியார்களாக தீயே 
செய்து கொள்ள வேண்டியவன்‌. திருமகளன்பன்‌ 
என்று நினைத்து உன்‌ திருவடிகளையடைகிறேன்‌. 


(3) உன்‌ திருவடிகளில்‌ சிலம்பு மறையும்வரை 
உயர்ந்த மணமுள்ள மலர்களால்‌ அர்ச்சிக்கன்றனர்‌. 
ஆயின்‌ மணம்‌ பெறுவது மலர்களே. தினமும்‌ சேவிக்‌ 
கிறேன்‌. புதியவைகளாகவே இருக்கின்றன. கண்களுக்‌ 
குனிய அத்தகைய திருவடிகளைச்‌ சரணமடைகிறேன்‌. 


ஸத்யோ விகாஸி ஸழுதஇித்வர ஸாந்த்ர ராத. 
ணளரப்ய நிர்பர ஸரோருஹ ஸாம்யவார்த்தாம்‌! 
ஸம்யக்ஷா ஸாஹுஸபதேஷு விலேகயத்தெள 
ஸ்ரீவேங்கடேச சரணெனள சரணம்‌ ப்ரபத்யே 11 


ரேகாமய த்வஜ ஸுதா கலசாதபத்ர- 
வஜ்ராங்குசாம்புருஹ கல்பக சங்க சக்ரை: | 
பவ்யைரலங்க்ருத தலெள பரதத்வ சிஹ்நை: 
ஸ்ர வேங்கடேச சரணெள சரணம்‌ ப்ரபத்யே 1 


தாம்ரோதர த்யுதி பராஜித பத்மராகெள 
பாஹ்யைர்‌ மஹோபிரபிபூத மஹேத்த்ர நீலெள 
உத்யத்‌ நகாம்‌௬ுபி ருதஸ்த சசரங்க பாணெனள 


ஸ்ரீவேங்கடேச சரணெள சரணம்‌ ப்ரபத்யே | 


ப்ரேமபீதி கமலா கரபல்லவாப்யாம்‌ 


ஸம்வாஹநேபி ஸபதி க்லம மாததாநதென | 
காந்தாவவாங்மதஸகோசரஸெளகுமார் யென 


ஸ்ரீவேங்கடேச சரணெள சரணம்‌ ப்ரபத்யே | 


ப்ரபத்தி ஸ்ர 33 


(4) தாமரைமலர்கள்‌ மலர்களுள்‌ உயர்ந்தவைகளாக 
யிருக்கலாம்‌. ஆயினும்‌ அவை திருவடிகளுக்கு இணை 
யாகத்‌ தக்கவையல்ல. இணையாகச்‌ சொல்வது பெரும்‌ 
ஸாஹஸம்‌; விவேகமற்ற செயல்‌. 


(5) நீயே பரம்பொருள்‌ என்பதற்கு உன்‌ திருவ 
டித்தலங்களில்‌ அமைந்திருக்கும்‌ .சங்கரேகை சக்ரரேகை 
முதலியவகளே சான்று. இவை வேறெங்கும்‌ நிறைந்‌ 
திரா. 


(6) உன்‌ உள்ளங்கால்கள்‌ பத்மராகக்‌ கற்களைக்‌ 
காட்டிலும்‌ சிவந்திருக்கன்றன. புறங்கால்கள்‌ இந்த்ர 
நீலக்கற்களைக்‌ காட்டிலும்‌ கறுத்திருக்கின்றன. நகங்‌ 
கள்‌ சந்த்ரகாந்திகளினும்‌ அழகுற்று வெண்மையாய்‌ 
விளங்குகின்றன. இத்தகைய சோபை நீயே பரம்பொ 
ருள்‌ என எளிதில்‌ விளக்கும்‌. 


(7) த்ரிவிக்ரமாவதாரத்தில்‌ உன்‌ திருவடிகள்‌ உல 
கையனந்தன. இராமன்‌ முதலிய அவதாரங்களில்‌ 
காடுகளிலும்‌ மலைகளிலும்‌ திரிந்துள்ளன. அத்த 
கைய உன்‌ திருவடிகள்‌, தளிர்போன்ற தன்‌ கைகளால்‌ 
திருமகள்‌ பரிவுடன்‌ வருடும்‌ பொழுது, வாடிவதங்கும்‌ 
மென்மையைக்‌ காட்டுகின்றன. என்னே! கல்லிலும்‌ 
கடுமை, மலரினும்‌ மென்மை! 


34 | ஸ்ரீவேங்கடேச 


ண அடு 
ட டு ய 


ந ண ப ப்ர எண்‌ பல்‌: அரி ஸா ப்‌ 
4 ட SO நக பக்க i க்‌ ந்தர்‌, 


லக்ஷ்மீ மஹி ததநுரூப நிஜாநுபாவ- 

நீலாதி திவ்யமஹிஷ்‌ கரபல்லவாநாம்‌ | 

ஆருண்ய ஸங்க்ரமணத: கில ஸாந்த்ரராகெள 
ஸ்ரீவேங்கடேச சரணெள சரணம்‌ ப்ரபத்யே | 8 


நித்யாநமத்‌ விதி சிவாதி கிரீட கோடி- 
ப்ரத்யுப்த தப்த நவரத்ந மஹப்ரரோை: | 
தீராஜநா விதி முதாரமுபாததாநென 
ஸ்ரீவேங்கடேச சரணெள சரணம்‌ ப்ரபத்யே || 


னர்‌ 16 என வணர்ள்‌ சி mea ண எ வாணாள்‌ 
ஏன்‌ qa என்னாள்‌ வினை எரர்‌ எரர்‌ ஈர ॥ 
விஷ்ணோ: பதே பரம இத்யுதிதப்ரசம்ஸெள 
யெள மத்வ உத்ஸ இதி போக்யதயாப்யுபாத்தெள 
பூயஸ்ததேதி தவ பாணிதலப்ரதிஷ்டெள 
ஸ்ரீவேங்கடேச சரணெள சரணம்‌ ப்ரபத்யே ॥| 


ப்ரபத்தி 35 


(8) திருமகளும்‌ மணமகளும்‌ மற்றுமுள்ள தப்‌ 
பின்னை முதலியவர்களும்‌ அன்போடு உன்‌ திருவடிக 
ளைப்‌ பற்றி விடுவதால்‌ அவர்கள்‌ திருக்கைக்ளி வுள்ள 
செந்நிறம்‌ உன்‌ திருவடிகளில்‌ கலந்து விட்டதா? 
திருக்கைகள்‌ தளிர்‌ போன்றவை. திருவடிகள்‌ மலர்‌ 
போன்றவை. இடைவிடாது தனித்தனியேயும்‌ சேர்ந்தும்‌ 
பரிவுடன்‌ பற்றிவிடுகன்றகார்‌. ஆதலின்‌ கலந்துமிருக்‌ 


கலாம்‌. 


(9) அயன்‌ அரன்‌ முதலிய தேவர்கள்‌ எப்பொழுதும்‌ 
இடைவிடாது தலைவணங்கி உன்‌ திருவடிகளைத்‌ 
தொழுகின்றனர்‌. அவர்கள்‌ தலைகளில்‌ அணியப்பெற்ற 
கிரீடங்களில்‌ உயர்ந்த ஒளியுள்ள நவரத்னங்கள்‌ பதிக்‌ 
கப்பெற்றுள்ளன. அக்கற்களின்‌ காந்திகள்‌ விதைகளிலி 
ருந்து மூளைகள்‌ மூளைப்பது போல்‌ விளங்குகின்றன. 
அவை உன்‌ திருவடிகளுக்குத்‌ தீபஹாரத்தி செய்வது 
போல்‌ காண்கின்றன. (எம்பெருமான்‌ திருக்கோயிலுக்கு 
நல்ல ஆடையணிகள்‌ அணிந்து சுத்தமாய்ச்‌ செல்ல 
வேண்டும்‌. பணிவதுடன்‌ நின்றுவிடாமல்‌ ஏதாவது 
ஒரு தொண்டு செய்ய வேண்டும்‌. அவ்வாறு செய்யத்‌ 
தவறிவிடினும்‌ கருமைக்‌ கடலான கடவுள்‌ ஏதேனும்‌ ஒரு 
வகையில்‌ நம்மிடமிருந்து தொண்டைப்‌ பெறுறைன்‌ 
என்பது உட்கருத்து.) 


(10) எம்பெருமான்‌ திருவடிகளில்‌ பெருமை உப 
நிஷத்துக்களில்‌ கூறப்படுகிறது. பரமபதம்‌ சென்ற 
வர்களும்‌ அங்கும்‌ அத்திருவடிகளுக்குக்‌ கைங்கர்யம்‌ 
செய்தே பேரின்பம்‌ பெறுகின்றனர்‌. ஆதவின்‌ இம்‌ 
மையிலும்‌ மறுமையிலும்‌ அத்திருவடிகளே நமக்குக்கதி 
என்று ஸ்ரீநிவாசன்‌ தனது வலது திருக்கையால்‌ காண்‌ 
பிக்கன்றான்‌. 


56 ஸ்ரீவேங்கடேச 


பார்த்தாய தத்ஸத்ருச ஸாரதிநா த்வயைவ 

யென தர்சிதெள ஸ்வசரணொள சரணம்‌ வ்ரஜேதி 
பூயோபி மஹ்யமிஹதெள கரதர்சிதெள தே 
ஸ்ரீவேங்கடேச சரணென சரணம்‌ ப்ரபத்யே | 11 


rai கரணி சனனி Msersfiret fd கன்று 
ன்‌ என்ன்‌ 4 சினை எரி எரர்‌ ஈர | 


மந்மூர்த்ந! காலியபணே விகடாடவீஷு 
ஸ்ரீவேங்கடாத்ரிசிகரே சிரஸி ச்ருதிநாம்‌ | 
சித்தேப்யநந்யமநஸாம்‌ ஸமமாஹிதெள தே 


ஸ்ரீவேங்கடேச சரணெள சரணம்‌ ப்ரபத்யே | 12 


னி 0 (0 0] 20] ்‌ அ IES (013941 00] வில) | | 

ர்‌ எள்‌ சினை எரர்‌ Wrote ॥ 
அம்லாந ஹ்ருஷ்யதவநீதல &ர்ண புஷ்பெள. 
ஸ்ரீவேங்கடாத்ரி சிகராபர ணாயமாநென | 
ஆநந்திதாகில மநோ நயநெள தவைதெள 
ஸ்ரீவேங்கடேச சரணெள சரணம்‌ ப்ரபத்யே || 1 


ப்ராய: ப்ரபந்த ஐநதா ப்ரதமாவகாஹ்யெள 
மாது: ஸ்தநாவிவ சிசோ ரம்ருதாயமாநெள | 
ப்சாப்தெ பரஸ்பர துலா மதுலாந்தரென தே 
ஸ்ரீவேங்கடேச சரணெள சரணம்‌ ப்ரபத்யே |] 


ப்ரபத்தி 37 


(11) கண்ணன்‌ அர்ஜுனனுக்கு மாமேகம்‌ சரணம்‌ 
வ்ரஜ என்று கதையில்‌ உபதேசித்துள்ளான்‌. “என்‌ 
னைச்‌ சரணம்‌ அடை என்றே பொருள்‌ வெளிப்படையில்‌ 
தோன்றும்‌. உண்மையில்‌ “என்‌ திருவடிகளைச்‌ சரணம்‌ 
அடை” என்றே அவ்வாக்கியத்திற்குப்‌ பொருள்‌. கண்ண 
னும்‌ ஸ்ரீநிவாஸனும்‌ ஒருவனேதான்‌. அர்ஜுனனுக்குக்‌ ,. 
தையில்‌ உபதேசித்த பொருளையே இத்திருமலையில்‌ 
திருவேங்கடவனாய்‌ நின்று தன்‌ வலது திருக்கையால்‌ 
காண்பீக்கின்றான்‌. i 


(12) இராமனாகவும்‌ கிருஷ்ணனாகவும்‌ அவதரித்‌ 
தவன்‌ இத்திருவேங்கடமுடையானே. வேதங்களில்‌ 
கூறப்பெறும்‌ பரம்பொருளும்‌ இத்திருவேங்கடமுடை 
யானே. பரம்பொருள்‌ என்று பெரியவர்களும்‌ தீர்மானம்‌ 
செய்து தங்கள்‌ மனத்தில்‌ நிலைபெற நிறுத்தித்‌ 
தியானிக்கின்றனர்‌. நாமும்‌ அவனைத்‌ தொழுதே 
உய்யமுடியும்‌. 


(13) தேவர்களும்‌ பிறரும்‌ எண்ணிறந்த மலர்களை 
இறைவன்‌ திருவடிகளில்‌ சேர்க்கன்றனர்‌. அங்கு 
இடம்‌ பெறாது அம்மலர்கள்‌ தரையில்‌ இறைகின்றன. 
இறைவன்‌ இணையடி சம்பந்தம்‌ பெற்றமையால்‌ ௮ம்‌ 
மலர்கள்‌ வாடுவதில்லை. மலர்ந்து விளங்குகின்றன. 
இறைவன்‌ திருவடிகள்‌ மலைக்கு ஒப்பற்ற அணிகளாய்‌ 
விளங்குகின்றன. பக்தர்கள்‌ அனைவரும்‌ கண்களாரக்‌ 
கண்டு மனமாரக்‌ களிக்கன்றனர்‌. 


(14) இறைவன்‌ திருவடிகள்‌ தங்களுடன்‌ தாம்‌ 
இணையாகுமேயன்றி வேறு இணையில்லாதவை. தாய்‌ 
முலைப்பாலைப்‌ பெற்ற குழந்தைபோல்‌ பக்தர்கள்‌ இவ்‌ 
இணையடிகளைப்‌ பெற்று மகிழ்கின்றனர்‌. ஆதலின்‌ 
எவரும்‌ திருவடிகளுக்குத்‌ தொண்டு புரிவதையே முத 
லில்‌ விரும்புகின்றனர்‌. 


ஸ்ரீவேங்கடேச 


தரைஸ்‌ ஸ்தத ஸேவ்ய பதாம்புஜேந 
ஸம்ஸார தாரக தயார்த்ர த்ருகஞ்சலேந 
ஸெனம்யோபயந்த்ருமுநிநா மம தர்சிதெள தே 
ஸ்ரீவேங்கடேச சரணென சரணம்‌ ப்ரபத்யே | 15 


ஸத்வோத்‌ 


ட ட ப ன | 
Ta ஏர்‌ ஒர்‌ Fg gafid a 


8 எண ॥ 


ஸ்ரீச ச்ரியா கடிகயா த்வதுபாயபாவே 

ப்ராப்யே த்வயி ஸ்வயமுயேயதயா ஸ்புரந்த்யா | 
நித்யாச்ரிதாய நிரவத்யகுணாய துப்யம்‌ 

ஸ்யாம்‌ கிங்கரோ வ்ருஷகிரீச ந ஜாது மஹ்யம்‌ ॥16 


ப்ரபத்தி 39 

(15) பெரியவர்களால்‌ வணங்கத்தக்கவரும்‌ ௧௫ 
ணைக்‌ கடலுமாகிய ஸ்ரீமணவாள மாமுனிகளால்‌ 
உன்‌ திருவடிகளே உலகோர்க்குற்ற துணை என்‌ று 
எனக்கு (இக்கவிக்குக்‌) கரண்‌ பிக்கப்பெற்றன. 


(16) நாம்‌ இறைவன்‌ திருவருளுக்குப்‌ பாத்திரம்‌ 
ஆகும்படி செய்பவன்‌ திருமகள்‌. பிறவிக்‌ கடலைக்‌ 
கடப்பதற்குக்‌ காரணமாயிருப்பவன்‌ திருமால்‌. பரம 
பதமடைந்த பிறகு நாம்‌ அத்திவ்ய தம்பதிகளுக்குத்‌ 
தொண்டு செய்து மகிழ்கிறோம்‌. நாம்‌ எப்பொழுதும்‌ 
பரம புருஷனுக்கடிமை: சுதந்திரர்களல்லோம்‌. 


ஸ்ரீவேங்கடேச ப்ரபத்தி முற்றிற்று. 


40 ஸ்ரீவேங்கடேச 


௭ எண ॥ 


ஸ்ரீய: காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்திநாம்‌ | 
ஸ்ரீவேங்கட நிவாஸாய ஸ்ரீநிவாஸாய மங்களம்‌ ||) 1 


எண எணானளயை 1 441 வவட | 
எவர்‌ எள்ளின்‌ உணா எர ॥ 
லக்ஷ்மீ ஸவிப்ரமாலோக ஸாுப்ரு விப்ரம்‌ சக்ஷ£ஷே | 
சகஷுூஷே ஸர்வலோகாநாம்‌ வேங்கடேசாய 
மங்களம்‌ || 2 


ஸ்ரீவேங்கடாத்ரி ச்ருங்காக்ர மங்களாபரணாங்க்ரயே | 


மங்களாநாம்‌ நிவாஸாய ஸ்ரீநிவாசாய மங்களம்‌ || 3 


ஸர்வாவயவ ஸெளந்தர்ய ஸம்பதா 
ஸர்வசேதஸாம்‌ | 
ஸதா ஸம்மோஹநாயாஸ்து வேங்கடேசாய 
மங்களம்‌ ॥ 4 


மங்களாசாஸனம்‌ 41 


ஸ்ரீவேங்கடேச மங்களாசாஸனம்‌ 


(1) திருவேங்கட மலையில்‌ திருக்கோயில்‌ கொண்டு 
எழுந்தருளியிருக்கும்‌ எம்பெருமானுக்கு எல்லா மங்களங்‌ 
களும்‌ உண்டாகட்டும்‌. ஒரு குறைவுமின்றி அவ்வெம்‌ 
பெருமான்‌ எழுந்தருளியிருக்கும்‌ வரை நாம்‌ எல்லா மங்‌ 
களங்களையும்‌ அடைய முடியும்‌. கோரிய பலன்களைக்‌ 
குறையின்‌ றிப்பெறமுடியும்‌. 


(2) கமலையுங்‌ கண்டு காமுறக்கூடிய கண்ணழகு 
படைத்த  திருவேங்கடமுடையான்‌ உண்மையில்‌ உல 
கோர்க்குக்‌ கண்ணாகவேயிருக்கின்றான்‌. கண்ணில்லை 
யேல்‌ உலக மிருண்டுவிடும்‌ என்பதை நாமறிவோம்‌. கட 
வுளில்லையெனினும்‌ உலகம்‌ அழிந்துவிடும்‌. ஆதலின்‌ 
கடவுளரின்‌ கடவுளாகிய திருவேங்கடமுடையனுக்கு 
எல்லா மங்களமும்‌ உண்டாகட்டும்‌. 


(3) திருவேங்கடமுடையான்‌ திருவடிகள்‌ திருமலை 
யின்‌ சிகரத்திற்கே ஓர்‌ அழகிய ஆபரணமாய்‌ விளங்கு 
கின்றன. திருமலைக்கே ஒரு திவ்ய சக்தியை அளிக்கின்‌ 
றன. அத்தகைய திருவேங்கடமுடையானுக்கு எல்லா 
மங்களமும்‌ உண்டாகட்டும்‌. 


(4) திருவேங்கடமுடையான்‌ திருமேனியின்‌ திருவ 
மகைக்கண்டு மயங்காதார்‌ இல்லை. ஆண்‌ பெண்‌ 
வேற்றுமையின்றி அனைவரும்‌ அவனழகில்‌ மயங்கிய 
வரே. கண்ணெச்சிலின்‌ நி அக்கடவுளுக்கு எல்லா மங்க 
ளங்களும்‌ உண்டாகட்டும்‌. 


42 ஸ்ரீவேங்கடேச 


கண எ என்னன? | 
ஊன்‌ சாணை எர ॥ 


நித்யாய நிரவத்யாய ஸத்யாநந்தசிதாதமதே | 
ஸர்வாந்தராத்மதே ஸ்ரீமத்‌ வேங்கடேசாய 
மங்களம்‌ ॥|5 


உணவ எண்ண WANT ட, 
எண எர்னா கேச எண ॥ 


ஸ்வதஸ்ஸர்வவிதே ஸர்வ சக்தமயே 
ஸர்வசேஷிணே | 


 ஹுலபாய ஸுசீஸாய வேங்கடேசாய மங்களம்‌ |! 6 


YUE ஊர்‌ ரீனா TAT | 
9 எனா ணொ எர | 


பரஸ்மை ப்ரஹ்மணே பூர்ணகாமாய பரமாத்மநே | 


ப்ரயுஜே பரதத்வாய வேங்கடேசாய மங்களம்‌ ॥ 


மங்களாசாஸனம்‌ 43 


(5) ஸத்யத்வம்‌ ஜ்ஞாநத்வம்‌ அநந்தத்வம்‌ அம 
லத்வம்‌ ஆநந்தத்வம்‌ என்ற ஐந்து குணங்களுடன்‌ 
கூடியதாக உபநிஷத்துக்களில்‌ கூறப்படும்‌ பரப்ரஹ்‌ 
மமே திருவேங்கடமுடையான்‌. எல்லாருள்ளத்துள்ளும்‌ 
உறைந்து நிற்கும்‌ கடவுளே திருவேங்கடமுடையான்‌. 
அவனுக்கு எல்லா மங்களமும்‌ உண்டாகட்டும்‌. 


(6) எம்பெருமான்‌ இயற்கையில்‌ எல்லாமறிந்த 
வன; எல்லாம்‌ வல்லவன்‌. எல்லோருக்கும்‌ இறைவன்‌. 
ஆயினும்‌ தன்‌ பெருமையை மறந்து எளியவரிடத்து 
இசைந்து பழகுவான்‌. (எளியவர்‌ தன்னையணுகிப்பழக 
இடமளிப்பான்‌) அத்தகைய பரம்பொருளுக்கு எல்லா 
மங்களங்களும்‌ உண்டாகட்டும்‌. 


(7) உபநிஷத்துக்கள்‌ எங்கெங்கு “பரம்‌ ப்ர ஹ்ம்‌ 
என்ற சொல்லை உபயோகிக்கின்றனவேர அங்கங்‌ 
குத்‌ திருமாலை (திருவேங்கடமுடையாளைக்‌) கருத்தில்‌ 
கொண்டே அவ்வாறு கூறுகின்றன. அவன்‌ விரும்பி 
அடைய முடியாதது உலகத்தில்‌ இல்லை. உலகத்தில்‌ 
உள்ள ஒவ்வொன்றும்‌ அவன்‌ திருவாணையைப்‌ பீன்பற்‌ 
றியே தன்‌ தன்‌ காரியங்களைச்‌ செய்யமுடியும்‌. அவன்‌ 
ஆணையின்‌ நி அணுவும்‌ அசையாது. அத்தகைய 
திருவேங்கடமுடையானுக்கு மங்களமும்‌ உண்டாகட்டும்‌. 


1. “ப்ரயுஞ்ஜே” என்ற பாடம்‌ பல விடங்களில்‌ 
காணப்படுகின்றது. அப்பொழுது மங்களம்‌ என்ற 
சொல்லை இரண்டாம்‌ வேற்றுமையாக்கி மங்களத்தை 
என்று பொருள்‌ சொல்லி *ப்ரயுஞ்ஜே' என்பதை 
வினையாக்கிக்‌ “கூறுகிறேன்‌” என்ற பொருளைக்‌ கூறிக்‌ 
கொள்ளவும்‌. 


44 ஸ்ரீவேங்கடேச 


அரணை Aeon எண | 


ஆகால தத்வ மச்ராந்த மாத்மநா மநுபச்யதாம்‌ | 


அத்ருப்த்யம்ருதரூபாய வேங்கடேசாய மங்களம்‌ || 8 


ராண எரி dat TAA என்ன | 
ஷு ர்‌ ALE NEE ॥ 


ப்ராயஸ்‌ ஸ்வசரணெள பும்ஸாம்‌ சரண்யத்வேத 
பாணிநா | 


க்ருபயா திசதே ஸ்ரீமத்‌ வேங்கடேசாய மங்களம்‌!) 9 


வார்ன்‌ ஏரல்‌ | 
சாரி நண்‌ ன்‌ டள எப்‌ 


தயாம்ருத தரங்கிண்யாஸ்‌ தரங்கைரிவ தலை | 
அபாங்கை ஸிஞ்சதே விச்வம்‌ வேங்காடேசாய 


மங்களம்‌ 11 10 


WATE YT | 
எளி ளம AFT HEE Il 
ஸரக்பூஷாம்பரஜஹேதீநாம்‌ ஸுஷமாவஹமூர்த்தயே | 


ஸர்வார்த்தி சமநாயாஸ்து வேங்கடேசாய: 


மங்களம்‌ | 1. 


மங்களாசாஸனம்‌ 45 


(8) திருவேங்கடமுடையானுடைய திவ்ய மங்கள 
விக்ரஹ ஸெளந்தர்யத்திலும்‌ திவ்யாத்மஸ்வரூபத்‌ 
திலும்‌ திவ்ய குணங்களிலும்‌ ஈடுபட்டு அனுபவிப்‌ 
பவர்களில்‌ போதுமென்று திருப்தியடைந்தவர்‌ இது 
வரை இருந்ததில்லை. இப்பொழுதும்‌ இல்லை. இனியும்‌ 
இருக்க முடியாது. அத்தகைய திருவேங்கடமுடையா 
னுக்கு எலலா மங்களங்களும்‌ உண்டாகட்டும்‌. 


(9) திருமலையில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ திருவேங்க 
டமுடையான்‌ தன்‌ வலது திருக்கையை முன்புறமாகக்‌ 
கீழ்நோக்கி வைத்துக்கொண்டிருக்கிறான்‌. இத்‌ திருவடி 
களே உங்களனைவர்க்கும்‌ கதியென்று காண்பிப்பது 
போல்‌ அது தோன்றுகிறது. உண்மையை அன்புடன்‌ 
உலகோர்க்குணர்த்தும்‌ உத்தம புருஷனாகிய இருவேங்க 
டமுடையானுக்கு எல்லா மங்களங்களும்‌ உண்டாகட்டும்‌. 


(10) திருவேங்கடமுடையான்‌ தண்ணிய தன்‌ 
கடைக்கண்களால்‌ உலகத்தைக்‌ குளிரக்‌ கடாக்ஷிக்கிறான்‌. 
அலைதிறைந்த அம்ருத நதியில்‌ அமிழ்ந்தெழுந்தது 
போல்‌ உலகம்‌ களிக்கின்றது. அத்தகைய திருவேங்கட 
முடையானுக்கு எல்லா மங்களங்களும்‌ உண்டாகட்டும்‌. 


(11) பூமாலை முதலியவைகளைச்‌ சாத்திக்கொள்வ 
தால்‌ திருவேங்கடமுடையானுடைய திருமேனிக்கு என்று 
மில்லாத புது அழகு ஏற்படுவதாக நினைப்பது தவறு. 
திருமேனி சம்பந்தம்‌ பெற்று உய்ந்து போவது போல 
அழகினை மாலை முதலியவைகள்‌ பெறுகின்றன. எல்‌ 
லோருடைய கஷ்டங்களையும்‌ தீர்க்கும்‌ எம்பெருமான்‌ 
தன்‌ திருமேனியின்‌ சோபையில்‌ ஒரு சிறுபகுதியைக்‌ 
கொடுத்து மாலை முதலியவைகளின்‌ வருத்தத்தைத்‌ 
தீர்ப்பதும்‌ முறைதான்‌. அத்தகைய திருவேங்கடமு 
டையானுக்கு எல்லா மங்களங்களும்‌ உண்டாகட்டும்‌. 


46 ஸ்ரீவேங்கடேச 


ஸ்ரீவைகுண்டவிரக்தாய ஸ்வாமிபுஷ்கரிணீதடே | 


சமயா ரமமாணாய வேங்கடேசாய மங்களம்‌ || 12 


ஸ்ரீமத்‌ ஸுந்தர ஜாமாத்ரு மூதி மாநஸ வாஸிநே | 
ஸர்வ லோக நிவாஸாய ஸ்ரீநிவாஸாய 


மங்களம்‌ || 13 


எண ள வராம்‌ | 
எ ப்ரை Hee | 


மங்களாசாஸந:பரைர்‌ மதாசார்ய புரோகமை: | 
ஸர்வைஸ்ச பூர்வைராசார்யைஸ்‌ ஸத்க்ருதாயாஸ்‌ து 
ர மங்களம்‌ || 14 


॥ எர விக | 


மங்களாசாஸனம்‌ 47 


(12) பரமபதத்தில்‌ பரவாஸுதேவன்‌ உருவத்தில்‌ 
இருந்து கொண்டு பக்தரக்ஷ்ணம்‌ எனும்‌ தன்‌ காரி 
யத்தை நன்கு நிறைவேற்ற இயலாமல்‌, எம்பெருமான்‌ 
திருமலையில்‌ ஸ்வாமி புஷ்கரிணீ தீரத்தில்‌ திருவேங்க 
டமுடையான்‌ உருவத்தில்‌ அர்ச்சையாய்‌ எழுந்தருளி 
யிருந்து பக்தரக்ஷணம்‌ எனும்‌ காரியத்தையும்‌ நன்கு 
நிறைவேற்றுறைன்‌ எனின்‌, பரமபதத்தினும்‌ திருமலை 
யின்‌ சிறப்பு நன்கு விளங்குகின்றது. ஸ்ரீமஹாலக்ஷ்மி 
திருமலையில்‌ தனிக்கோயில்‌ கொண்டிராமல்‌ திருவேங்‌ 
கடமுடையான்‌ திருமார்பையே தன்‌ கோயிலாக அமைத்‌ 
துக்கொண்டாள்‌. ஆகவே, ஆழ்வாரும்‌ “அலர்மேல்‌ 
மங்கையுறை மார்பன்‌' என்று அருளிச்செய்துள்ளார்‌. 
அத்தகைய திருவேங்கடமுூடையானுக்கு எல்லா மங்க 
ளங்களும்‌ உண்டாகட்டும்‌. 


(13) ஒவ்வொரு பொருளிலும்‌ உள்ளும்‌ புறமும்‌ 
உறைந்து நிற்கும்‌ உத்தமன்‌ உத்தம பரகவதர்களின்‌ 
திருவுள்ளத்திலும்‌ உவகையுடன்‌ உறைகின்றான்‌. அத்த 
கைய திருவேங்கடமுடையானுக்கு எல்லா மங்களங்க 
ளும்‌ உண்டாகட்டும்‌. 


(14) என்‌ ஆசார்யர்கள்‌ அவர்களுடைய | ஆசார்‌ 
யர்கள்‌ முதலியவர்களாலும்‌ பிற ஆசார்யர்களா லும்‌ 
இத்திருவேங்கடமுடையான்‌ ஸ்தோத்ரம்‌ செய்யப்பட்டி 
ருக்கிறான்‌. நான்‌ புகழ்வதே புதிதன்று. இவ்வெம்பெரு 
மானைத்‌ தொழாதவர்களேயில்லை. அத்தகைய ஸ்ரீதிரு 
வேங்கடமுடையானுக்கு எல்லா மங்களங்களும்‌ உண்‌ 
டாகட்டும்‌. 

ஸ்ரீவேங்கடேச மங்களாசாஸனம்‌ முற்றிற்று. 


3 % த்‌ 


ட்‌ பப த பண்‌. 4 5 


உம 


உ வமதிய பக்க வரல்‌ ளில்‌ 


